World Christian Fellowship 


www. wcflondon.com 
wcflondon(Qgmail.com 


அப்போஸ்தலர்‌ அறிமுகம்‌ 
லூக்கா 0:12-16 


லூக்கா 6:12-16,12. அந்நாட்களிலே அவர்‌ ஜெபம்‌ 
பண்ணும்படி ஒரு மலையின்மேல்‌ ஏறி, இராமுழுதும்‌ தேவனை 
நோக்கி ஜெபம்பண்ணிக்கொண்டிருந்தார்‌ 13. பொழுது 
விடிந்தபோது, அவர்‌ தம்முடைய சீஷர்களை வரவழைத்து, 
அவர்களில்‌ பன்னிரண்டுபேரைத்‌ தெரிந்து கொண்டு, 
அவர்களுக்கு அப்போஸ்தலர்‌ என்று பேரிட்டார்‌. 
14. அவர்கள்‌ யாரெனில்‌, பேதுரு என்று தாம்‌ பேரிட்ட சீமோன்‌, 
அவன்‌ சகோதரனாகிய அந்திரேயா, யாக்கோபு, யோவான்‌, 
பிலிப்பு, பர்த்தொலொமேயு, 75. மத்தேயு, தோமா, 
அல்பேயுவின்‌ குமாரனாகிய யாக்கோபு, செலோத்தே 
என்னப்பட்ட சீமோன்‌, 10. யாக்கோபின்‌ சகோதரனாகிய யூதா, 
துரோகியான யூதாஸ்காரியோத்து என்பவர்களே. 


இந்த பன்னிரண்டு ஆண்களைப்‌ பற்றி படிக்கப்‌ போகிறோம்‌. 
இது மிகவும்‌ ஊக்கமளிக்கும்‌, ஏனென்றால்‌ இவர்கள்‌ மிகவும்‌ 
பொதுவான மனிதர்கள்‌, அழைக்கப்பட்டவர்கள்‌, ஆயுதம்‌ 
ஏந்தியவர்கள்‌ மற்றும்‌ மிகவும்‌ அசாதாரணமான 
ஊழியத்திற்கு அதிகாரம்‌ பெற்றவர்கள்‌ என்பதை நாம்‌ 
கண்டுபிடிக்கப்‌ போகிறோம்‌. 


இது தேவன்‌ செய்யும்‌ செயலுடன்‌ ஒத்துப்போதிறது. 


அவர்‌ பொதுவானவற்றைக்‌ கையாளுகிறார்‌, மேலும்‌ அவர்‌ 
அவர்களை அற்புதமான, பயனுள்ளதாக உயர்த்துவார்‌. 


அவர்களின்‌ வாழ்க்கை உலகில்‌ ஒரு சக்திவாய்ந்த தாக்கத்தை 
ஏற்படுத்தும்போது, அது அவர்களால்‌ அல்ல, தேவனால்‌ தான்‌ 
என்பது அனைவருக்கும்‌ தெளிவாகத்‌ தெறிகிறது. 


லூக்கா பரிசேயர்களையும்‌, வேதபாரகரையும்‌, 
நியாயப்பிரமாண ஆசிரியர்களையும்‌ 5 ஆம்‌ அதிகாரத்தில்‌ 
அறிமுகப்படுத்துகிறார்‌. அப்போதிருந்து ஒழுங்கமைக்கப்‌ 
பட்ட மதக்‌ குழுவிற்கும்‌ இயேசுவிற்கும்‌ இடையே 
மோதல்கள்‌ அதிகரித்து வருகின்றன. 


இது விரோதப்‌ போக்கை அதிகரிக்கும்‌ நேரம்‌. 
இது யூத மதத்தின்‌ மதத தலைவர்களிடையே இயேசுவின்‌ 
மீதான வெறுப்பின்‌ காலம்‌, அது உச்சத்தை அடைந்துள்ளது. 


அநத நேரத்தில்‌ தான்‌ இயேசு வரவிருக்கும்‌ மரணத்தின்‌ 
வெப்பத்தை உணர முடியும்‌. 


அவருடைய உத்தியோகபூர்வ பிரதிநிதிகளை தயார்படுத்த 
வேண்டிய நேரம்‌ இது. ஆகவே, இயேசு வெறுப்பை, 
விரோதப்‌ போக்கை உணர்கிறார்‌ அவருடைய 
மரணதண்டனை தவிர்க்க முடியாததை உணர்கிறார்‌, 
இஸ்ரவேலின்‌ இரட்சிப்புக்காக சுவிசேஷத்தைப்‌ 
பிரகடனப்படுத்தக்கூடிய சில முக்கிய மனிதர்கள்‌ இருக்க 
வேண்டும்‌ என்பதை உணர்கிறார்கள்‌. 


சபையை ஸ்தாபிக்கும்‌ மக்களையும்‌ இயேசு தேடுகிறார்‌ 
அவருக்கு அதிக நேரம்‌ இல்லை. 


இப்போது அவர்களை தேர்ந்தெடுக்கும்‌ நேரம்‌ இது. 
அவர்களின்‌ தீவிர பயிற்சியைத்‌ தொடங்க வேண்டிய நேரம்‌ 


இது. 


தன்னுடைய வரவிருக்கும்‌ மரணம்‌, அவர்‌ போனபின்‌ 
வேலையைச்‌ செய்யப்‌ போகிற சிலரைத்‌ தேர்ந்தெடுக்க 
வேண்டும்‌ என்பதை இயேசு உணர்ந்தார்‌. 


இநத 12 மனிதர்களும்‌ சுவிசேஷத்தின்‌ உத்தியோகபூர்வ 
போதகர்களாக இருப்பார்கள்‌, அவர்கள்‌ அவருடைய 
செய்தியை மட்டுமல்ல அவருடைய அதிகாரத்தையும்‌ 
கொண்டு செல்வார்கள்‌. 


இயேசு க&ழ்கண்டவர்களை தேர்வு செய்யவில்லை 
> ப 

வேத எழுத்தாளர்‌, 

பரிசேயர்‌, 

சதுசேயர்‌, 


VY VY YY 


ஆசாரியர்‌. 
மத ஸ்தாபனதீதுடன்‌ இணைந்தவர்கள்‌ யாரும்‌ இல்லை. 


பன்னிரண்டு அப்போஸ்தலர்களைதீ தேர்ந்தெடுப்பது 
அவருடைய மரணத்திற்கும்‌, சுவிசேஷத்தின்‌ எதிர்கால 
பிரகடனததிற்கும்‌ மட்டுமல்ல, அது யூத மதம்‌ பற்றிய தீர்ப்பும்‌ 
கூட. 


இது இஸ்ரவேலின்‌ மதத்தின்‌ தற்போதைய ஊழல்‌ 
தலைவர்கள்‌ மீதான தீர்ப்பாகும்‌. கர்த்தர்‌ அவர்களில்‌ 
ஒருவரைத்‌ தேர்ந்தெடுக்கவில்லை. 


அவர்‌ இறையியல்‌ பயிற்சி பெறாத, எழுத்தாளர்கள்‌ 
இல்லாதவர்கள்‌, ஆசாரியர்கள்‌ அல்ல, பரிசேயர்கள்‌ அல்ல, 
சதுசேயர்கள்‌ அல்லாத ஆண்களைத்‌ தேர்ந்தெடுத்தார்‌. 


அவர்‌ பொதுவான மனிதர்களாக இருந்த ஆண்களைத்‌ 
தேர்ந்தெடுத்தார்‌ 


௦ அவர்களில்‌ நான்கு பேர்‌ மீனவர்கள்‌. 

௦ அவர்களில்‌ ஒருவர்‌ வரி வசூலிப்பவர்‌. 

௦ அவர்களில்‌ ஒருவர்‌ ஒரு துரோகி என்று மாறிய ஒரு 
பணக்காரர்‌. 

௦ அவர்களில்‌ மற்றவர்களின்‌ தொழில்கள்‌ எங்களுக்குத்‌ 
தெரியாது, ஆனால்‌ அவை பொதுவானவை. 


இஸ்ரவேலின்‌ மத பிரபுக்களாக தங்களைக்‌ கண்டவர்களை 


மத ஸ்தாபனத்தையும்‌, இறையியல்‌ ரீதியாக 
பயிற்சியளித்தவர்களையும்‌ இயேசு முற்றிலும்‌ 
புறக்கணித்தார்‌. 


காரணம்‌, அவர்கள்‌ அவரை வெறுத்து, அவரை 
ஒதுக்கினார்கள்‌. அவர்கள்‌ அவனையும்‌ அவருடைய 
செய்தியையும்‌ நிராகரித்தார்கள்‌. 


யோவான்‌ 1:11, "அவர்‌ தமக்குச்‌ சொந்தமானதிலே வந்தார்‌, 
அவருக்குச்‌ சொந்தமானவர்களேோ அவரை ஏற்றுக 
கொள்ளவில்லை. " 


பஸ்கா பண்டிகையன்று எருசலேமில்‌ இயேசுவின்‌ 
ஊழியத்தின்‌ முதல்‌ அதிகாரப்பூர்வ செயலாக யோவான்‌ 
பட்டியலின்‌ நற்செய்தி. பிரார்த்தனை செய்வதற்கும்‌ பஸ்கா 
பண்டிகையை கொண்டாடுவதற்கும்‌ பலி இடுவதற்கு நாடு 
முழுவதிலுமிருநது மக்கள்‌ நிறைந்த காலம்‌ இது. 


இயேசு தேவாலயத்திற்குள்‌ சென்றார்‌, அவர்‌ ஒரு சவுக்கை 
செய்தார்‌ யூத மதத்தின்‌ மீது அவர்‌ ஒரு மோசமான அடியைத்‌ 
தாக்கினார்‌. 


v 


ட அல்‌ த்‌ 


அவர்களின்‌ திவால்நிலையை ஆவிக்குரிய ரீதியில்‌ 
அம்பலப்படுத்தினார்‌. 

அவர்‌ விசுவாசதுரோகததை அம்பலப்படுததினார்‌. 
அவர்‌ அவர்களின்‌ பாவத்தை அம்பலப்படுததினார்‌. 
அவர்‌ அவர்களின்‌ ஊழலை அம்பலப்படுததினார்‌. 
அவர்‌ அவர்களின்‌ வஞ்சகத்தை அம்பலப்படுத்தினார்‌. 


நற்செய்தி கணக்கில்‌ பேதுரு ஆதிக்கம்‌ செலுத்துவதால்‌ 
அவரைப்‌ பற்றி எங்களுக்கு கொஞ்சம்‌ தெரியும்‌. 
மறைந்த அப்போஸ்தலராகவும்‌ பறிசேயராகவும்‌ 
இருந்த பவுலிலிருந்து நாம்‌ நிறைய செய்கிறோம்‌. 

நம்‌ யாக்கோபை பற்றி எதையாவது 
உருவாக்குகிறோம்‌, பிலிப்பு மற்றும்‌ அநீதிரேயோ பற்றி 
கொஞ்சம்‌ அறியலாம்‌. 

மத்தேயுவின்‌ கதையைப்‌ பற்றி நமக்கு கொஞ்சம்‌ 
தெரியும்‌, அவர்‌ அவருடைய நற்செய்தியை 
எழுதியதால்‌ அவருடன்‌ அடையாளம்‌ காண்கிறோம்‌. 


ஆனால்‌ பெரும்பாலும்‌, அவர்கள்‌ நமக்கு ஹீரோக்கள்‌ அல்ல, 
அது வருதீதமாக இருக்கிறது. 


இஸ்ரவேலின்‌ தலைமையிலிருநீது கர்த்தர்‌ எதையும்‌ 
தேர்ந்தெடுக்க முடியாது, அவர்கள்‌ இஸ்ரவேலுக்கான புதிய 
மற்றும்‌ உண்மையான ஆவிக்குரிய தலைவர்களாக 


மாறுகிறார்கள்‌. 


* அவர்கள்‌ சென்று சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிக்கப்‌ 
போகிறார்கள்‌. 


* அவர்கள்‌ புதிய உடன்படிக்கையைப்‌ பிரசங்கிக்கப்‌ 


போகிறார்கள்‌. 

* கிருபையினாலும்‌ விசுவாசத்தினாலும்‌ மட்டுமே 
இரட்சிப்பு என்ற புதிய மற்றும்‌ உண்மையான 
உடன்படிக்கையைப்‌ பிரசங்கிக்க இஸ்ரவேலில்‌ புதிய 
மற்றும்‌ உண்மையான ஆவிக்குரிய தலைவர்கள்‌ 
அவர்கள்‌. 

* தேவனின்‌ புதிய மற்றும்‌ உண்மையான இஸ்ரேலைக்‌ 
கொண்டுவருவது அவர்கள்தான்‌. 

* அவர்கள்‌ தேவாலயத்தைப்‌ பெற்றெடுக்கப்‌ 
போகிறார்கள்‌. 


இஸ்ரவேலின்‌ மத உயரடுக்கினர்‌ யாரும்‌ தகுதி 
பெறவில்லை, எனவே கர்த்தர்‌ பன்னிரண்டு மிக சாதாரண 
மனிதர்களைத்‌ தேர்ந்தெடுக்கிறார்‌ இது கர்த்தர்‌ 
செயல்படும்‌ விதத்துடன்‌ ஒத்துப்போகிறது. 


ஜெபம்‌ மூலம்‌ 12 பேர்‌ தேர்வு: 


இயேசு மலைக்குச்‌ சென்று இரவு முழுவதும்‌ தேவனிடம்‌ 
ஜெபத்தில்‌ நேரம்‌ கழித்தார்‌ அது இன்னும்‌ வெளிச்சமாக 
இருக்கும்போது அவர்‌ அங்கு சென்றிருந்தால்‌, அவர்‌ ஏழு 
மணி அல்லது எட்டு மணியளவில்‌ எங்காவது மேலே 
சென்றிருப்பார்‌. 


விடியற்காலையில்‌ அவர்‌ திரும்பி வந்திருந்தால்‌, அவர்காலை 
ஆறு மணிக்கு திரும்பி வந்திருப்பார்‌. அவர்‌ இரவு முழுவதும்‌ 
கழித்ததாக அது கூறுகிறது. இரவு முழுவதும்‌ கழிப்பது 
என்பதற்கு ஆங்கிலத்தில்‌ நிறைய சொற்கள்‌ உள்ளன. 


இயேசு இரவு முழுவதும்‌ தேவனிடம்‌ ஜெபத்தில்‌ கழித்தார்‌. 
கிரேக்க மொழியில்‌ அது கூறுகிறது, அவர்‌ இரவு முழுவதும்‌ 
தேவனுடன்‌ ஜெபத்தில்‌ கழித்தார்‌. அவர்‌ மனிதர்‌ மட்டுமல்ல, 
இங்கே அவர்‌ தேவன்‌ என்பதையும்‌ நாம்‌ காண்கிறோம்‌. அது 
தேவனின்‌ ஜெபம்‌. 


இது நமக்கு எதைக்‌ குறிக்கிறது என்றால்‌, அவர்‌ இப்போது 
திரித்துவ ஒற்றுமையில்‌ ஈடுபட்டுள்ளார்‌ இரித்துவத்தின்‌ 
இரண்டு உறுப்பினர்கள்‌ ஒருவருக்கொருவர்‌ 
தொடர்புகொள்வதால்‌ தேவனின்‌ ஜெபமே அங்கே 
நடக்கிறது. 


ஆகவே, இந்த விஷயத்தில்‌ தெளிவு பெற இயேசு தனது 
மனிதகுலதீதில்‌ இரவு முழுவதும்‌ ஜெபிக்க வேண்டும்‌, 
இயேசு தனது தெய்வத்தில்‌ தேவனிடம்‌ ஜெபத்தை 
ஜெபிக்கிறார்‌. 


The word "disciple" in Greek ‘Mathts’, the best English equivalent is 
“student.” More precise word would be "learner." Sometimes you think 
ofa student as somebody who goes to school but does not necessarily learn 


anything, so maybe "learner" is better. 


பண்டைய காலங்களில்‌ என்ன நடந்தது, கிரேக்க 
கலாச்சாரத்திலும்‌ யூத கலாச்சாரத்திலும்‌ ஒரு முக்கிய ரபி 
அல்லது ஒரு முக்கிய சொற்பொழிவாளர்‌ முக்கிய 
தத்துவவாதி, முக்கிய ஆசிரியர்‌ இருந்தபோது அவர்கள்‌ 
மக்களை ஈர்ப்பார்கள்‌. 


இன்றும்‌ அது உண்மை. 
அநத நாட்களில்‌ மட்டுமே அவர்கள்‌ இந்த நபர்‌ பேசுவதைக்‌ 
கேட்க ஒரு ஆடிட்டோரியத்திற்குச்‌ செல்லமாட்டார்கள்‌, 


7 


அல்லது அவருடைய நாடாக்களைக்‌ கேட்கவோ அல்லது 
அவருடைய புத்தகங்களைப்‌ படிக்கவோ மாட்டார்கள்‌, 
ஏனென்றால்‌ அநீத விஷயங்கள்‌ அவர்களுக்குகீ 
கிடைக்கவில்லை. 


அவர்கள்‌ அவரைச்‌ சுற்றி வருவார்கள்‌, பொதுவாக அவர்கள்‌ 
பயண ஆசிரியர்களாக இருந்தார்கள்‌ அவர்கள்‌ ஒரு 
இடத்திலிருந்து வேறு இடத்திற்குச்‌ சென்று இயேசு செய்த 
வழியைக்‌ கற்பித்தனர்‌ மேலும்‌ அவர்கள்‌ பின்பற்றுபவர்களை 
கூட்டி சேகரிப்பார்கள்‌. 


ஏராளமான மக்கள்‌ இயேசுவைப்‌ பின்தொடர்ந்தனர்‌, 
ஏனென்றால்‌ அவருடைய போதனை யாரும்‌ கேட்டிராத படி 
எல்லாவற்றிற்கும்‌ அப்பாற்பட்டது. நோய்களைக்‌ 
குணப்படுத்தும்‌ வல்லமை அவருக்கு இருந்தது. 


ஆகவே, இயேசுவுக்கு ஏராளமான சீஷர்கள்‌ இருந்தார்கள்‌. 


இந்த பெரிய குழுவில்‌, சிலர்‌ சொந்தமாக வந்தவர்கள்‌, சிலர்‌ 
அவர்‌ ஏற்கனவே அடையாளம்‌ கண்டுகொண்டு அவரைப்‌ 
பின்பற்றும்படி கேட்டுக்‌ கொண்டனர்‌, அந்தக்‌ குழுவிலிருந்து, 
அநதக்‌ கூட்டுக்‌ குழுவில்‌, கர்த்தர்‌ பன்னிரண்டு பேரைத்‌ 
தேர்ந்தெடுக்கப்‌ போகிறார்‌ 


ஜெபத்தின்‌ அந்த இரவில்‌ வெளிப்படுத்தப்பட்ட தேவனின்‌ 
சித்தத்தினால்‌, அவர்கள்‌ யார்‌ என்பதை அவர்‌ நன்கு அறிவார்‌ 
இயேசு எல்லா சீஷர்களையும்‌, அனைத்து கற்றவர்களையும்‌, 


அனைத்து கணிதங்களையும்‌, அவருடைய மாணவர்கள்‌ 8௭05 
அனைவரையும்‌ ஒன்றாக அழைகீகிறார்‌. 


அநத பன்னிரண்டு பேருக்கு இது மிகவும்‌ சிறப்பு வாய்ந்த 
தருணம்‌. இது வரை, பீட்டர்‌ யாக்கோபு , யோவான்‌ , 


அநீதிரேயா , நத்தானியேல்‌ , மத்தேயு, அவர்கள்‌ கூட்டத்தில்‌ 
தான்‌ இருந்தார்கள்‌. அவர்கள்‌ வெறும்‌ கற்றவர்கள்‌. அவை ஒரு 
வகையான பின்தொடர்தல்‌ மற்றும்‌ கேட்பது, கவனித்தல்‌ 
மற்றும்‌ பார்ப்பது மற்றும்‌ உறிஞ்சுதல்‌. 

அவர்களுக்கு இன்னும்‌ எந்த குறிப்பிட்ட நோக்கமும்‌ 


இல்லை. 


இந்த தருணம்‌ வரை அவர்கள்‌ இதுவரை எந்த குறிப்பிட்ட 
அலுவலகததிற்கும்‌ அழைக்கப்படவில்லை அல்லது 
எந்தவொரு குறிப்பிட்ட பொறுப்பையும்‌ வழங்கவில்லை. 


யோவான்‌ 15:16, நீங்கள்‌ என்னைத்‌ தெரிநதுகொள்ளவில்லை, 
நான்‌ உங்களைத்‌ தெரிந்துகொண்டேன்‌; நீங்கள்‌ என்‌ 
நாமத்தினாலே பிதாவைக கேட்டுக்கொள்வது எதுவோ, அதை 
அவர்‌ உங்களுக்குக்‌ கொடுக்கத்தக்கதாக நீங்கள்‌ போய்க்‌ 
கனிகொடுக்கும்படிக்கும்‌, உங்கள்‌ கனி 
நிலைத்திருக்கும்படிக்கும்‌, நான்‌ உங்களை ஏற்படுத்தினேன்‌. 


ஏன்‌ பன்னிரண்டு? 
ஏன்‌ எட்டு இல்லை? 
ஏன்‌ இருபத்து நான்கு, ஏன்‌ பன்னிரண்டு? 


ஏனெனில்‌ இஸ்ரேலில்‌ பன்னிரண்டு கோத்திரங்கள்‌ 
இருந்தன. 


புதிய தலைமை: 


இது குறியீடாக இருந்தது. 
இஸ்ரவேல்‌ விசுவாசதுரோகியாக இருந்தது. 


இயேசுவின்‌ காலத்தின்‌ யூத மதம்‌ பழைய ஏற்பாட்டின்‌ 
தரத்தில்‌ அல்ல. 


௦ அது தேவனுக்கான உண்மையான ஆராதனை அல்ல. 

௦ இது சுய நீதியுள்ள கிரியைகள்‌ மற்றும்‌ சடங்குகளின்‌ 
அமைப்பு, அது விசுவாசதுரோகம்‌. 

௦ இது பரம்பரை. 


இஸ்ரவேலில்‌ ஒரு புதிய தலைமைக்கான நேரம்‌ இது, 
அப்போஸ்தலர்கள்‌ சுவிசேஷத்தை நம்பும்‌ புதிய, 
உண்மையான தேவனின்‌ இஸ்ரவேலின்‌ புதிய தலைவர்கள்‌. 
முழு தேசத்திற்கும்‌ ஒரு புதிய தலைமைக்கு இயேசு அழைப்பு 
விடுக்கிறார்‌. 


இஸ்ரவேல்‌ மீதான தீர்ப்பு: 
a) Millennial Kingdom ஆயிர வருட அரசாட்சி. 


இது தற்போதைய தலைமை மீதான தீர்ப்பாகும்‌. இந்த 
அப்போஸ்தலர்கள்‌ ஒரு புதிய இஸ்ரவேலுக்கான புதிய 
உடன்படிக்கை செய்தியைக்‌ கொண்டுவரும்‌ புதிய 
தலைவர்கள்‌. 


லூக்கா 22:29-30, 29. ஆகையால்‌, என்‌ பிதா எனக்கு ஒரு 
ராஜ்யத்தை ஏற்படுத்தினதுபோல, நானும்‌ உங்களுக்கு 
ஏற்படுத்துகிறேன்‌. 30. நீங்கள்‌ என்‌ ராஜ்யத்திலே என்‌ பந்தியில்‌ 
போஜனபானம்பண்ணி, இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு 
கோத்திரங்களையும்‌ நியாயந்தர்க்றெவர்களாய்ச்‌ 
சிங்காசனங்களின்மேல்‌ உட்காருவீர்கள்‌ என்றார்‌. 


அதுதான்‌ ஆயிர வருட அரசாட்சி. 

அதுவே கிறிஸ்துவின்‌ எதிர்கால ராஜ்யம்‌. 

தேவன்‌ இயேசுவுக்கு ஒரு ராஜ்யத்தை வழங்கியுள்ளார்‌, 
ஒருநாள்‌ அவர்‌ அந்த ராஜ்யத்திற்கு வரப்போகிறார்‌ 


10 


அவர்கள்‌ தம்முடைய ராஜ்யத்தில்‌ இருக்கப்‌ போகிறார்கள்‌ 
என்று இயேசு சொல்கிறார்‌. அவர்‌ அவர்களுக்கு வழங்கப்‌ 
போகிறார்‌ அவர்கள்‌ அங்கே இருப்பார்கள்‌, அவர்‌ 
தம்முடைய ராஜ்யத்தைப்‌ பெறும்போது. சீயோன்‌ மலையில்‌ 
எருசலேம்‌ நகரில்‌ தாவீதின்‌ சிங்காசனம்‌ இருக்கும்‌, வரும்‌ 
ராஜ்யத்தில்‌ இயேசு உலகை ஆளும்போது, இயேசு 
அப்போஸ்தலர்களை தம்முடைய மேஜையில்‌ உட்கார்ந்து 
அவருடைய ராஜ்யத்தில்‌ சாப்பிட்டு குடிக்க அனுமதிக்கப்‌ 
போகிறார்‌. 


இஸ்ரவேலின்‌ 12 கோததிரங்களுக்கும்‌ நீங்கள்‌ 
தீர்ப்பளிப்பீர்கள்‌. 


அப்போஸ்தலர்கள்‌ ஒரு புதிய இஸ்ரவேலின்‌ 
தலைவர்களாகத்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்‌ என்பதையும்‌, 
ராஜ்யத்தில்‌ ஒரு நாள்‌, ஆயிர வருட ராஜ்யம்‌, இஸ்ரவேலின்‌ 
ஒவ்வொரு கோத்திரம்‌, ஒவ்வொரு கோததிரமும்‌ 
விசுவாசமுள்ள யூதர்களால்‌ ஆனது என்பதையும்‌ இது 
நிரூபிக்கிறது. 


b) Eternal Kingdom நித்திய இராஜ்யம்‌. 


உபததிரவ காலத்தில்‌ பன்னிரண்டு கோத்திரங்களும்‌ 
அடையாளம்‌ காணப்‌ போகிறார்கள்‌, ஏனென்றால்‌ ஒவ்வொரு 
கோத்திரத்திலிருந்தும்‌ பன்னிரண்டாயிரம்‌ பேர்‌ 
சுவிசேஷத்தைப்‌ பிரசங்கிக்க தேர்வு செய்யப்படுவார்கள்‌, 
மொத்தம்‌ 144 ஆயிரம்‌. 


இஸ்ரவேலர்‌ அனைவரும்‌ இரட்சிக்கப்படுவார்கள்‌. 
இஸ்ரவேலில்‌ உள்ள ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும்‌ 
மக்கள்‌ மாற்றப்படுவார்கள்‌ அவர்கள்‌ ராஜ்யத்திற்குள்‌ 


11 


செல்வார்கள்‌. எனவே அந்த கோத்திரத்தார்‌ ஒவ்வொருவரும்‌ 
அடையாளம்‌ காணப்படுவார்கள்‌, அப்போஸ்தலர்களில்‌ 
ஒருவர்‌ அந்த புதிய ஆவிக்குரிய உண்மையான விசுவாசமுள்ள 
இஸ்ரவேலை ஆளுகிற சிங்காசனத்தில்‌ அமர்ந்திருப்பார்‌. 


எனவே, அப்போஸ்தலர்கள்‌ குறிப்பிடதீதக்கவர்கள்‌. அவை 
பொதுவான தன்மைக்கு மட்டுமல்ல. ஆயிர வருட 
ராஜ்யத்தின்‌ போது அவர்கள்‌ சிங்காசனத்தில்‌ அமர்ந்து 
இஸ்ரவேலின்‌ பழங்குடியினரை ஆளப்‌ போகிறார்கள்‌. 


வெளிப்படுத்துதல்‌ புத்தகத்தின்‌ முடிவில்‌ நீங்கள்‌ 
பரலோகத்தை பற்றிய விளக்கத்தையும்‌, பரிசுத்த நகரமான 
பரலோக எருசலேமின்‌ விளக்கத்தையும்‌ பார்க்க முடியும்‌. 


வெளி 21:12-14, 12. அதற்குப்‌ பெரிதும்‌ உயரமுமான மதிலும்‌, 
கிழக்கே மூன்று வாசல்கள்‌, வடக்கே மூன்று வாசல்கள்‌, 
தெற்கே மூன்று வாசல்கள்‌, மேற்கே மூன்று வாசல்கள்‌ ஆகப்‌ 
பன்னிரண்டு வாசல்களும்‌ இருந்தன. 13. வாசல்களின்‌ அருகே 
பன்னிரண்டு தூதர்களிருந்தார்கள்‌; அந்த வாசல்களின்மேல்‌ 
இஸ்ரவேல்‌ சந்ததியாராகிய பன்னிரண்டு கோத்திரத்தாருடைய 
நாமங்களும்‌ எழுதப்பட்டிருந்தன. 14. நகரத்தின்‌ மதிலுக்குப்‌ 
பன்னிரண்டு அஸ்திபாரக்‌ கற்களிருநதன; அவைகள்மேல்‌ 
ஆட்டுக்குட்டியானவருடைய பன்னிரண்டு அப்போஸ்தலரின்‌ 
பன்னிரண்டு நாமங்களும்‌ பதிந்திருந்தன. 


அவர்கள்‌ ஆயிர வருட அரசாட்சியில்‌ ஆட்சி செய்யப்‌ 
போகிறார்கள்‌ என்பது மட்டுமல்லாமல்‌, அவர்கள்‌ 
அஸ்திவாரத்தில்‌ நித்தியமாக அழியாமல்‌ இருக்க 
போகிறார்கள்‌. பரிசுத்த நகரமான புதிய எருசலேமின்‌, தங்க 
அஸ்திவாரங்களில்‌ அவர்களின்‌ பெயர்‌ என்றென்றும்‌ 
பொறிக்கப்‌ போகிறது. 


12 


நிறைய ஹீரோக்களைப்‌ பற்றி நமக்கு தெரியும்‌, ஆனால்‌ 
நீங்கள்‌ ஒரு நாள்‌ பரலோகத்திற்கு வந்து நகரத்தின்‌ அந்த 
வாயில்கள்‌ வழியாக நடந்து செல்லும்போது, புதிய 
எருசலேம்‌, அது ஒரு புகழ்பெற்ற நகரம்‌. அந்த பன்னிரண்டு 
வாயில்கள்‌, ஒவ்வொரு பக்கத்திலும்‌ மூன்று, இது நான்கு சதுர 
நகரம்‌, ஒவ்வொரு வாயிலின்‌ மேலேயும்‌ அந்த வாசல்கள்‌ 
வழியாக நீங்கள்‌ நடக்கும்போது ஒரு பெயரும்‌, வாயிலின்‌ 
மேற்புறத்தில்‌ உள்ள பெயரும்‌ இஸ்ரவேலின்‌ பன்னிரண்டு 
கோத்திரங்களில்‌ ஒன்றாக இருக்கப்போகிறது. 


ஆனால்‌ ஓவ்வொரு வாயிலின்‌ கீழும்‌ ஒரு பெயர்‌ 
இருக்கப்போவது ஒரு அப்போஸ்தலரின்‌ பெயர்‌ அவர்கள்‌ 
பரலோகத்தில்‌ ஒரு நித்திய பங்கு செலுத்தப்‌ போகிறார்கள்‌, 
வேதவாகீகியதீதிலிருநீதும்‌ வரலாற்றிலிருநீதும்‌ நாம்‌ 
அவர்களைப்‌ பற்றி அறிந்து கொள்ள வேண்டும்‌. 


ஒவ்வொரு முறையும்‌ நீங்கள்‌ நகரத்திற்குச்‌ செல்லும்போது, 
ஒரு அப்போஸ்தலரின்‌ பெயரிலும்‌, இஸ்ரவேல்‌ 
கோத்திரங்களின்‌ பெயரிலும்‌ கடந்து செல்லப்‌ போகிறீர்கள்‌. 
கடவுள்‌ ஒரு முறை இஸ்ரவேலின்‌ கோத்திரங்கள்‌ 
மூலமாகவும்‌, பின்னர்‌ பன்னிரண்டு அப்போஸ்தலர்கள்‌ 
மூலமாகவும்‌ தம்முடைய இரட்சிப்பு செய்தியின்‌ 
உண்மையை கொண்டு வந்தார்‌ என்பதைக்‌ காட்டுவதாகும்‌. 


இப்போது இநத ஆண்கள்‌ முக்கியமானவர்கள்‌. 
அவர்கள்‌ நித்தியமானவை. 


நீங்கள்‌ வாயில்‌ வழியாக அலைந்து திரிவதையும்‌, உங்களுக்கு 


கீழே யாருடைய பெயர்‌ இருக்கிறது என்று தெரியாமலும்‌ 
இருப்பதை நான்‌ விரும்பவில்லை! 


13 


எனவே, இந்த மனிதர்களைப்‌ பற்றி இங்கே அறிய 
விரும்புகிறோம்‌. 


இயேசு அவர்களை அப்போஸ்தலர்கள்‌ என்று பெயரிட்டார்‌. 


The Greek verb apostell means to send from or sent away. 


This word is not translated its transliterated. 


Instead of translating the Greek word "apostle, ” apostolos, we just give it 
an English pronunciation, “apostle” instead of "sent ones." In Tamil as 


Aposthalar. 


The common language in Israel at the time of Jesus was not Hebrew. The 
common language was Aramaic and there was a Jewish institution at the 


time of our Lord called shahlia, which is an Aramaic word for apostle. 


The shahlia referred to any official representative of the Sanhedrin. The 


Sanhedrin was a group of seventy men. 


தேவாலய சங்கத்தின்‌ அடிப்படையில்‌, எழுபது, 
இஸ்ரவேலை ஆண்ட எழுபது பேரின்‌ குழு. 


ஆலோசனை சங்கத்திற்கு மிகப்பெரிய சக்தி மற்றும்‌ 
மிகப்பெரிய அளவு அதிகாரம்‌ இருந்தது. அவர்கள்‌ 
உத்தியோகபூர்வ பிரதிநிதிகளுக்கு ஒப்படைத்தனர்‌, மேலும்‌ 
அவர்கள்‌ சார்பாக செயல்பட, பொதுவாக சட்ட மோதல்கள்‌, 
தேவனின்‌ சட்டம்‌ பற்றிய சர்ச்சைகள்‌ அல்லது மத 
மோதல்களைத தீர்ப்பதற்கு அவர்கள்‌ தங்கள்‌ அதிகாரம்‌ 
அனைத்தையும்‌ அனுப்பி வைப்பார்கள்‌. 


Famous prominent rabbis also had shahlia. They had sent ones who 


would carry their authority and teach their message and represent them. 


14 


ஆகவே, யூத மக்கள்‌ அப்போஸ்தலர்களுடன்‌ மிகவும்‌ 
பழக்கமாக இருந்தனர்‌ அவர்கள்‌ அதிகாரப்பூர்வ நபர்களின்‌ 
உத்தியோகபூர்வ பிரதிநிதிகளாக இருந்தனர்‌. 


இயேசுவும்‌ அவ்வாறே செய்தார்‌. எல்லோருக்கும்‌ மிகவும்‌ 
தெரிந்த ஒன்றை அவர்‌ செய்தார்‌. 


* Iam going to have My own shahlia, 

* பிரபலமான ரபீக்கள்‌ எப்பொழுதும்‌ இருப்பதைப்‌ 
போலவே, ஆலோசனை சங்கத்தை போலவே எனது 
சொந்த அப்போஸ்தலர்களையும்‌ நான்‌ 
பெறப்போகிறேன்‌. 


அதிகாரம்‌, வல்லமை மற்றும்‌ கோட்பாட்டைத்‌ தாங்கப்‌ 
போகிற என்‌ சொநதமானவர்களை நான்‌ பெறப்போகிறேன்‌ 
என்று இயேசு சொல்லிக்கொண்டிருந்தார்‌. 


இங்கே இயேசு வைத்திருப்பது பன்னிரண்டு மனிதர்கள்‌ 
அவர்‌ அவர்களுக்கு கீழ்கண்டவற்றை ஒப்படைப்பார்‌, 
ட அவரது வல்லமை, 
* அவரது அதிகாரம்‌, 
v Message அவரது செய்தி, மற்றும்‌ 
* அவர்கள்‌ சென்று அவரை அதிகார பூர்வ 
பிரதிநிதிகளாக பிரதிநிதித்துவப்படுத்துவார்கள்‌. 


The Jews understood this in the Jewish Mishna, which is ancient Jewish 


writing. 


“Apostle” then was a title of great respect, a title of great honour and a 


title of privilege and a title of authority because it bore with its power. 


15 


இயேசு சொல்கிறாந்‌ நான்‌ இப்போது உங்களை என்‌ 
அதிகாரப்பூர்வ பிரதிநிதிகளாக அடையாளம்‌ காண்கிறேன்‌. 


மாற்கு 3:14-15, 14. அப்பொழுது அவர்‌ பன்னிரண்டு பேரைத்‌ 
தெரிந்துகொண்டு, அவர்கள்‌ தம்மோடுகூட இருக்கவும்‌, 
பிரசங்கம்பண்ணும்படியாகத்‌ தாம்‌ அவர்களை அனுப்பவும்‌, 
15. வியாதிகளைக்‌ குணமாக்கிம்‌ பிசாசுகளைத துரத்தும்படி 
அவர்கள்‌ அதிகாரமுடையவர்களாயிருக்கவும்‌, அவர்களை 
ஏற்படுத்தினாற்‌ 


இரண்டு-படி செயல்முறை. 


1. அவர்கள்‌ அவருடன்‌ இருக்கலாம்‌, 
2. அவர்‌ பிரசங்கிக்க அவர்களை அனுப்பககூடும்‌. 


அவர்கள்‌ பிரசங்கிக்க அனுப்பப்படுவதற்கு முன்பு, அவர்கள்‌ 
இயேசுவோடு இருப்பது மிகவும்‌ முக்கியமானது. 


இது அவர்களின்‌ பயிற்சிக்கு முக்கியமானது. 


இயேசு பன்னிரண்டு பேரை ஒன்றாக அழைத்து, எல்லா 
பிசாசுகளின்‌ மீதும்‌, நோய்களைக்‌ குணப்படுத்துவதற்கும்‌ 
அவர்களுக்கு அதிகாரத்தையும்‌ வல்லமையும்‌ கொடுத்தார்‌. 
அவர்தனது அற்புத வல்லமையை அவர்களுக்கு உண்மையில்‌ 
வழங்கினார்‌. 


இப்போது லூக்கா 9 ஆம்‌ அதிகாரம்‌ மற்றும்‌ மததேயு 
நற்செய்தியில்‌!0ஆம்‌ அதிகாரம்‌ வரை அது இல்லை. 

v இயேசு அவர்களை அடையாளம்‌ காட்டுகிறார்‌ 

v அவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறார்‌. 


16 


V பிசாசுகளை விரட்ட அவர்களுக்கு அதிசய 
வல்லமையை கொடுத்தார்‌. 


அவர்‌ அவர்களை வெளியே அனுப்புவார்‌. 
ஆரம்பத்தில்‌ அவர்கள்‌ இயேசுவைப்‌ பின்தொடர்ந்தார்கள்‌. 


அவர்கள்‌ முதலில்‌ சீஷர்களாக அழைக்கப்பட்டனர்‌, 
அவர்களில்‌ பலருக்கு இது அவர்களின்‌ மாற்றமாகும்‌. 


பின்னர்‌ ஒரு காலத்தில்‌ அவர்கள்‌ எல்லாவற்றையும்‌ விட்டு 
வெளியேற அழைக்கப்பட்டனர்‌. 

அவர்கள்‌ எல்லாவற்றையும்‌ விட்டுவிட்டு அவரைப்‌ 
பின்தொடர்நதார்கள்‌. 


எனவே முதலில்‌ அவர்கள்‌ அவரை நம்பும்படி 
அழைக்கப்பட்டனர்‌ 


பின்னர்‌ அவர்கள்‌ எல்லாவற்றையும்‌ கைவிட்டு அவரைப்‌ 
பின்பற்றும்படி அழைக்கப்பட்டனர்‌. அந்தக குழுவிலிருந்து 
எல்லாவற்றையும்‌ கைவிட்டு, அவரைப்‌ பின்தொடர்ந்த அவர்‌, 
அவர்களைத்‌ தனக்கு அழைத்தார்‌ இப்போது அவர்‌ 
அவர்களை அப்போஸ்தலர்கள்‌ என்று 
அடையாளப்படுத்துகிறார்‌. 


பின்னர்‌ அவர்‌ அவர்களுக்கு அற்புதமாக பரிசளிப்பார்‌, 
கடைசியில்‌ அவர்‌ அவர்களை வெளியே அனுப்புவார்‌. 


அவர்கள்‌ குறுகிய கால, பிரசங்கிப்பதற்கும்‌ 
குணப்படுத்துவதற்கும்‌ பெரிய அற்புதங்களைச்‌ 
செய்வதற்கும்‌ வெளியேறுவார்கள்‌, பின்னர்‌ அவர்கள்‌ திரும்பி 
வருவார்கள்‌. 


17 


கடைசியாக, இயேசு பூமியை விட்டு வெளியேறுகிறாந்‌ 


அவர்கள்‌ சொந்த காரிய நன்மைக்காக புறப்படுகிறார்கள்‌. 
இவர்கள்‌ அப்போஸ்தலர்கள்‌. 

லூக்கா mentions them 6 times in his gospel and about 30 times in the 
book ௦7அப்போஸ்தலர்‌ because their role is so central not only to the 
ministry of the gospel to Israel, but the founding of the church as he 
records it in the book of அப்போஸ்தலர்‌. 


a) Foundation அஸ்திபாரம்‌. 


அவர்கள்‌ சபையின்‌ உண்மையான அடித்தளமாக இருந்தனர்‌. 


எபேசியர்‌ 2:20 அவர்கள்‌ சபையின்‌ உண்மையான 
அடித்தளமாக இருந்தனர்‌ அப்போஸ்தலர்‌ தீர்க்கதரிசிகள்‌ 
என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின்மேல்‌ 


கட்டப்பட்டவர்களுமாயிருககிறீர்கள்‌; அதற்கு இயேசுகிறிஸ்து 
தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார்‌; 


அவர்கள்‌ சபையின்‌ உண்மையான அஸ்திபாரமாக 


இருந்தனர்‌. புதிய இஸ்ரவேல்‌ மற்றும்‌ சபையின்‌ முதல்‌ 
ஆவிக்குரிய தலைவர்கள்‌ அவர்கள்‌. 


தெய்வீக வெளிப்பாடு. 
தெய்வீக வெளிப்பாடு மூலம்‌ அப்போஸ்தலர்கள்‌ சத்தியத்தை 
அறிந்தனர்‌. 
எபேசியர்‌ 3:5, அதை நீங்கள்‌ வாசிக்கையில்‌ கிறிஸ்துவின்‌ 
இரகசியத்தைக்குறித்து எனக்கு உண்டாயிருக்றெ அறிவை 
அறிந்துகொள்ளலாம்‌; 


18 


தெய்வீக வெளிப்பாட்பை பிரசங்கித்தார்‌, மனுஷர்‌ 


பிரசங்கத்தை அல்ல. 

ற்‌) Source of Doctrine தத்துவத்தின்‌ மூலதனம்‌. 
அப்போஸ்தலர்கள்‌ கோட்பாட்டின்‌ மூலமாக இருந்தனர்‌. 
ஆரம்பகால சபை சந்திக்கும்‌ போது, அவர்கள்‌ ஒன்று கூடி, 


அப்போஸ்தலர்களின்‌ கோட்பாட்டைப்‌ படித்தார்கள்‌. 


அப்போஸ்தலர்‌ 2:42, அவர்கள்‌ அப்போஸ்தலருடைய 


உபதேசத்திலும்‌, அந்நியோர்நியத்திலும்‌. அப்பம்‌ 
பிட்குதலிலும்‌, ஜெபம்பண்ணுதலிலும்‌ உறுதியாய்த்‌ 
தரித்திருந்தார்கள்‌. 


எனவே, அவர்கள்‌ விமர்சன ரீதியாக இருந்தனர்‌, அவர்கள்‌ 
புதிய இஸ்ரவேல்‌ மற்றும்‌ சபையின்‌ வாழ்க்கையில்‌ முதல்‌ 
வரிசையாக இருநீதனர்‌. அவர்கள்‌ அடிப்படையில்‌ 
சுவிசேஷத்தின்‌ கருவிகளாக இருந்தனர்‌. புதிய ஏற்பாட்டின்‌ 
நிருபங்களில்‌ காட்டப்படும்‌ தெய்வீக வெளிப்பாட்டைப்‌ 
பெற்றவர்கள்‌ அவர்கள்‌, அவர்கள்‌ கோட்பாட்டின்‌ மூலமாக 
வாழ்நீதனர்‌. 


௦) Build the Church சபையை கட்டுதல்‌. 


சபையை திருத்த அப்போஸ்தலர்கள்‌ இருந்தனர்‌. 

எபேசியர்‌ 4:11-12, 11. மேலும்‌ நாம்‌ அனைவரும்‌ தேவனுடைய 
குமாரனைப்பற்றும்‌ விசுவாசத்திலும்‌ அறிவிலும்‌ 
ஒருமைப்பட்டவர்களாகி, கிறிஸ்துவினுடைய நிறைவான 
வளர்ச்சியின்‌ அளவுக்குத்தக்க பூரண புருஷராகும்வரைக்கும்‌, 
12. பரிசுத்தவான்கள்‌ சீர்பொருந்தும்பொருட்டு, சுவிசேஷ 
ஊழியத்தின்‌ வேலைக்காகவும்‌, கிறிஸ்துவின்‌ சரீரமாயெ 
சபையானது பக்திவிருத்தி அடைவதற்காகவும்‌, 


19 


அவர்கள்‌ ஆரம்பகால ஆசிரியர்கள்‌. 
அவர்கள்‌ சபையில்‌ முதல்‌ போதகர்கள்‌ மற்றும்‌ முதல்‌ 
ஆசிரியர்கள்‌. 


அவர்களின்‌ பிரச்சினைகள்‌, 


1. Lacked spiritual understanding —©அவிக்குரிய 
புரிதல்களில்‌ குறைவு. 


ஆவிக்குரிய வேலைகளைச்‌ செய்வதில்‌ இது ஒரு தீவிர 
ஊனமுற்றதாகும்‌. 


அவர்கள்‌ தடிமனாகவும்‌, மநீதமாகவும்‌, முட்டாள்‌, 
குருடர்களாகவும்‌ இருந்தனர்‌. அவை புதிய ஏற்பாட்டில்‌ 
விவரிக்கப்‌ பயன்படும்‌ சொற்களின்‌ சொற்கள்‌ அல்லது 
ஆங்கில சமமானவை. 


அவர்களுக்கு எதுவும்‌ புரியவில்லை. 
மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான்‌ என்று மீண்டும்‌ மீண்டும்‌ 
வாசிப்போம்‌. 


ஆவிக்குரிய புரிதலின்மைக்கு இயேசு என்ன தீர்வு கண்டார? 
கற்பித்தல்‌! 


அவர்‌ மரிக்கும்‌ வரை கற்றுக்கொடுத்தார்‌ மற்றும்‌ 
சொல்லிக்குடுத்தார்‌. 
கல்லறையிலிருந்து அவர்‌ உயிர்த்தெழுந்த பிறகும்‌ 
கற்றுக்கொடுததார்‌. 


20 


அப்போஸ்தலர்‌ 1:3, அவர்‌ பாடுபட்டபின்பு, நாற்பது நாளளவும்‌ 
அப்போஸ்தலருக்குத தரிசனமாக, தேவனுடைய 
ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி, அநேகம்‌ 
தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்குத்‌ தம்மை 
உயிரோடிருக்கிறவராகக காண்பித்தார்‌. 


2. Humility தாழ்மை. 


அவர்கள்‌ சுய நோக்கம்‌, சுயநல, சுய ஊக்குவிப்பு, பெருமை 


கொண்டவர்கள்‌. 


சில தாழ்மையான மனிதர்களை இயேசு காணவில்லையா 
என்று நாம்‌ கேட்கலாம்‌. 
எதுவும்‌ இல்லை. 


அவர்களில்‌ யார்‌ பெரியவர்‌ என்று விவாதிக்க அவர்கள்‌ அதிக 
நேரத்தை செலவிடுகிறார்கள்‌. 


மாற்கு 9:33-37, 33. அவர்‌ கப்பர்நகூமுக்கு வந்து, வீட்டிலே 
இருக்கும்போது, அவர்களை நோக்கி: நீங்கள்‌ வழியிலே 
எதைக்குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம்பண்ணினீர்கள்‌ என்று 
கேட்டார்‌ 34. அதற்கு அவர்கள்‌ பேசாமல்‌ இருந்தார்கள்‌; 
ஏனெனில்‌ அவர்கள்‌ தங்களுக்குள்ளே எவன்‌ பெரியவன்‌ 
என்று வழியில்‌ தர்க்கம்பண்ணினார்கள்‌.35. அப்பொழுது 
அவர்‌ உட்கார்ந்து, பன்னிருவரையும்‌ அழைத்து: எவனாகிலும்‌ 
முதல்வனாயிருக்க விரும்பினால்‌ அவன்‌ எல்லாருக்கும்‌ 
கடையானவனும்‌, எல்லாருக்கும்‌ 
ஊழியக்காரனுமாயிருக்கக்கடவன்‌ என்று சொல்லி, 36. ஒரு 
சிறு பிள்ளையை எடுத்து, அதை அவர்கள்‌ நடுவிலே நிறுத்தி, 
அதை அணைத்துக்கொண்டு: 37. இப்படிப்பட்ட சிறு 
பிள்ளைகளில்‌ ஒன்றை என்‌ நாமத்தினாலே 
ஏற்றுக்கொள்ளுகிறவன்‌ என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான்‌; 


21 


என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன்‌ என்னை அல்ல, என்னை 
அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான்‌ என்றார்‌. 


மத்தேயு 20:20-28, 


யாக்கோபும்‌ யோவானும்‌ தங்கள்‌ தாயை இயேசுவின்‌ 
தாயுடன்‌ தொடர்புபடுத்தியதால்‌ அவரை அனுப்ப தைரியம்‌ 
கொண்டவர்கள்‌. அவர்கள்‌ அந்த அட்டை விளையாட்டை 
விளையாடலாம்‌ என்று நினைத்தார்கள்‌, எனவே அவர்கள்‌ 
தங்கள்‌ தாயை அனுப்பினார்கள்‌. 


தயவுசெய்து என்‌ பிள்ளைகள்‌ ராஜ்யத்தில்‌ உங்கள்‌ வலது 
பாரிசத்தில்‌ உட்கார முடியுமா? 


மற்ற சீஷர்கள்‌ இதைக்‌ கேள்விப்பட்டு கோபமடைந்தார்கள்‌, 
அவர்கள்‌ மிகவும்‌ பரிசுத்தரும்‌, நீதியுள்ளவர்களாகவும்‌ 
இருந்ததால்‌ அல்ல, அவர்கள்‌ பெருமையைப்‌ பார்க்க 
விரும்பவில்லை, ஆனால்‌ யாக்கோபும்‌ யோவானும்‌ 
எதையாவது பெற்றிருக்கலாம்‌ என்பதால்‌ அவர்கள்‌ 
அப்போது இழந்திருக்கலாம்‌. 


அவர்களின்‌ மனத்தாழ்மையை இயேசு எவ்வாறு சமாளித்தார்‌? 
அவர்களுக்கு மனத்தாழ்மைக்கு ஒரு முன்மாதிரி 
அமைப்பதன்‌ மூலம்‌. 


3. Faith விசுவாசம்‌. 


22 


மத்தேயு நற்செய்தியில்‌ குறைந்தது நான்கு முறையாவது அவர்‌ 
அவர்களை அழைகீகிறார்‌ "0h you of little faith." (மத்தேயு 8:26; 
14:31; 16:8; 17:20) 


That is hard to deal with. He even said told them in மாற்கு 4:40, "How 
is it that you have no faith?" 


மாற்கு 16:14, அதன்பின்பு பதினொருவரும்‌ 
போஜனபந்தியிலிருக்கையில்‌ அவர்களுக்கு அவர்‌ தரிசனமாக, 
உமிர்த்தெழுந்திருந்த தம்மைக்‌ கண்டவர்களை அவர்கள்‌ 
நம்பாமற்போனதினிமித்தம்‌ அவர்களுடைய 
அவிசுவாசத்தைக்குறித்தும்‌ இருதய கடினத்தைக்குறித்தும்‌, 
அவர்களைக்‌ கடிந்துகொண்டார்‌. 


அது ஊக்கமளிகறறெது. 
அது கதையின்‌ ஆரம்பம்‌ அல்ல, ஆனால்‌ அதன்‌ முடிவு. 


அவர்கள்‌ கடுமையானவர்கள்‌. 

அவர்களுக்கு புரிதல்‌ இல்லை. 

அவர்களுக்கு மனத்தாழ்மை இல்லை. 

அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. 

அவர்களுடைய விசுவாசமின்மையை சரிசெய்ய இயேசு 
எவ்வாறு முயன்றார்‌? 

தொடர்ந்து அற்புதங்களைச்‌ செய்வதன்‌ மூலம்‌. 

அற்புதங்கள்‌ முதன்மையாக அவிசுவாசிகளுக்கு இல்லை. 
சீஷர்களுகீகாக அவர்கள்‌ விசுவாசத்தை பலப்படுத்தும்படி 


அவை செய்யப்பட்டது. 


4. Commitment அர்ப்பணிப்பு. 


23 


அவர்கள்‌ சிறிது நேரம்‌ பின்தொடர்நீதனந்‌ பின்னர்‌ அவர்கள்‌ 
ஒருவிதமாக விலகிச்‌ சென்றனர்‌. 


எல்லா இடங்களிலும்‌ அற்புதங்கள்‌ இருநீத வரை, எல்லாமே 
பெரிதாகச்‌ சென்று கூட்டம்‌ இருந்த வரை, அது நன்றாக 
இருந்தது. 


ஆனால்‌, இயேசுவைக்‌ கைது செய்ய வீரர்கள்‌ 
தோட்டத்திற்குள்‌ வந்தவுடன்‌, அவர்கள்‌ போய்விட்டார்கள்‌. 
மாற்கு 14:50, அப்பொழுது எல்லாரும்‌ அவரைவிட்டு 
ஓடிப்போனார்கள்‌. 


இயேசு விசாரணையின்‌ இரவு மூன்று வெவ்வேறு 
சந்தர்ப்பங்களில்‌ பேதுரு இயேசுவை மறுக்கிறார்‌. 

இயேசு அவர்களின்‌ வெளிப்படையான தன்மையை எவ்வாறு 
சரிசெய்தார்‌? 

அவர்களுக்காக ஜெபிக்கிறார்‌. 


யோவான்‌ 17 ள்‌ இயேசு பிரதான ஆசாரியராக ஜெபிப்பதைக்‌ 
காண்கிறோம்‌! 


அவர்கள்‌ உண்மையுள்ளவர்களாகவும்‌, பிதா அவர்களை 
பரலோகத்திற்குக்‌ கொண்டுவரவும்‌ இயேசு தம்முடைய 
ஜெபத்தை செய்தார்‌. 

5. Power வல்லமை. 


அவர்களுக்கு வல்லமை இல்லை. 


அவர்கள்‌ முயன்றபோதும்‌ பிசாசுகளை வெளியேற்ற முடியாத 
நேரங்கள்‌ இருந்தன. அவர்கள்‌ நம்பிக்கையற்றவர்களாக 


24 


இருந்தார்கள்‌, அதனால்‌ அவர்களுக்குக்‌ கிடைக்கக்கூடிய 
வல்லமையை அவர்களால்‌ பயன்படுத்த முடியவில்லை. 


அவர்கள்‌ பலவீனமாகவும்‌ உதவியற்றவர்களாகவும்‌ 
இருந்தார்கள்‌, எதிரிகளை எதிர்கொண்டார்கள்‌. 


அதற்கு தீர்வு காண இயேசு என்ன செய்தார்‌? 
பரிசுத்த ஆவியினால்‌ அவர்களுக்கு அதிகாரம்‌ அளிப்பதன்‌ 
மூலம்‌. 


பெந்தெகொஸ்தே நாளில்‌, அவர்‌ பரிசுத்த ஆவியானவரை 
அனுப்பினார்‌. 


அப்போஸ்தலர்‌ 1:8, பரிசுத்தஆவி உங்களிடத்தில்‌ வரும்போது 
நீங்கள்‌ பெலனடை ந்து, எருசலேமிலும்‌, யூதேயா முழுவதிலும்‌, 
சமாரியாவிலும்‌, பூமியின்‌ கடைசிபரியந்தமும்‌, எனக்குச்‌ 
சாட்சிகளாயிருப்பீர்கள்‌ என்றார்‌. 


முடிவுரை: 


இப்போது நீங்கள்‌ இந்த குழுவைப்‌ பார்க்கிறீர்கள்‌, உங்கள்‌ 
பதில்‌ என்னவாக இருக்கும்‌? 
இது எனது பதில்‌: 


நான்‌ அவர்களை எடுத்திருக்க மாட்டேன்‌. 

நான்‌ மற்றொரு குழுவைக்‌ கண்டுபிடித்திருப்பேன்‌. 

எநீத புநிதலும்‌, மனத்தாழ்மையும்‌, நம்பிக்கையும்‌, 
அர்ப்பணிப்பும்‌, வல்லமையும்‌ இல்லாதவர்கள்‌ யாருக்கு 
தேவை? 


25 


தேவன்‌ பயன்படுத்துவதற்கான சரியான ஆட்கள்‌ 
ஏனென்றால்‌ என்ன நடந்தது என்பதற்கு மனித விளக்கம்‌ 
இல்லை. 


அதுதான்‌ சபை. 


இன்றும்‌ அதே வழியில்‌. 


இயேசு அவர்களின்‌ பலவீனததைக கண்டார்‌ ஆனால்‌ அதன்‌ 
பின்னால்‌ உலகை மாற்றும்‌ திறனைக்‌ கண்டார்‌. 


யீ தெரியும்‌ மற்றும்‌ நிறைய பேருக்கு பின்னால்‌ 
கோதுமையின்‌ &சரசலைக்‌ காண முடியவில்லை, ஆனால்‌ 
அவர்‌ செய்தார்‌. 


சிலர்‌ ஒரு கல்‌, ஒரு அழுக்கு பழுப்பு நிற கல்‌ தவிர வேறு 
எதையும்‌ பார்த்திருக்க மாட்டார்கள்‌ ஆனால்‌ அவர்‌ 
வைரத்தை உள்ளே பார்த்தார்‌ மேலும்‌ அவற்றை மாற்ற 
முடியும்‌ என்று அவர்‌ அறிந்திருந்தார்‌. இறுதியில்‌, எல்லா 
மகிமையும்‌ அவருக்கு வரும்‌. 


ஆகவே, இயேசு அவர்களை அப்படியே அழைத்துச்‌ 
சென்றார்‌, 

அவர்களுக்குக்‌ கற்றுக்‌ கொடுத்தது, 

அவர்களுக்கு முன்‌ ஒரு உதாரணம்‌ அமைக்கவும்‌, 
அற்புதங்களைச்‌ செய்தார்‌, 

ஜெபம்‌, மற்றும்‌ 

அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரைக்‌ கொடுத்தார்‌. 


நாம்‌ அனைவரும்‌ இங்கே அமர்நதிருக்கிறோம்‌, அவர்கள்‌ 
உலகை மாற்றினார்கள்‌ என்பதற்கு சான்றாகும்‌. 


26 


1 கொரிந்தியர்‌ 1:20-21, 20. ஞானி எங்கே? வேதபாரகன்‌ எங்கே? 
இப்பிரபஞ்சத தர்க்கசாஸ்திரி எங்கே? இவ்வுலகத்தின்‌ 
ஞானத்தை தேவன்‌ பைத்தியமாகீகவில்லையா?21. 
எப்படியெனில்‌ தேவஞானத்துக்கேற்றபடி உலகமானது 
சுயஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில்‌, 


பைத்தியமாகத்‌ தோன்றுகிற பிரசங்கத்தினாலே 
விசுவாசிக்கிறவர்களை இரட்சிக்க தேவனுக்குப்‌ 
பிரியமாயிற்று. 


அது ஒரு முட்டாள்தனமான செய்தி மற்றும்‌ 
முட்டாள்தனமான போதகர்கள்‌. 
அது உயரடுக்கின்‌ அடியில்‌ இருநதது. 


நீங்கள்‌ சபையை பாருங்கள்‌: 


உலகின்‌ மிகப்பெரிய மனங்கள்‌ எங்கே, உலகின்‌ சிறநத 
எழுத்தாளர்கள்‌ மற்றும்‌ சிறந்த சொற்பொழிவாளர்கள்‌ 
எங்கே? 


1 கொரிந்தியர்‌ 1:26-29, 26. எப்படியெனில்‌, சகோதரரே, நீங்கள்‌ 
அழைக்கப்பட்ட அழைப்பைப்‌ பாருங்கள்‌; மாம்சத்தின்படி 
ஞானிகள்‌ அநேகரில்லை, வல்லவர்கள்‌ அநேகரில்லை, 
பிரபுக்கள்‌ அநேகரில்லை. 27% ஞானிகளை வெட்கப்‌ 
படுததும்படி தேவன்‌ உலகத்தில்‌ பைத்தியமானவைகளைத்‌ீ 
தெரிநதுகொண்டார்‌; பலமுள்ளவைகளை வெட்கப்படுததும்‌ 
படி தேவன்‌ உலகத்தில்‌ பலவீனமானவைகளைத்‌ 
தெரிந்துகொண்டார்‌ 28. உள்ளவைகளை அவமாக்கும்படி, 
உலகத்தின்‌ இழிவானவைகளையும்‌, அற்பமாய்‌ எண்ணம்‌ 
பட்டவைகளையும்‌, இல்லாதவைகளையும்‌, தேவன்‌ 
தெரிந்துகொண்டார்‌ 29. மாம்சமான எவனும்‌ தேவனுக்கு 
முன்பாகப்‌ பெருமைபாராட்டாதபடிக்கு அப்படிச்‌ செய்தார்‌. 


27 


எந்தவொரு மனிதனும்‌ தேவனுக்கு முன்பாக பெருமை 
கொள்ளக்‌ கூடாது என்பதற்காக அவர்கள்‌ சில நபர்களை 
ரத்துசெய்யும்‌ பொருட்டு, அவர்கள்‌ கூட இல்லை, பிரபுக்கள்‌ 
கூட இல்லை. 


மகிமையைப்‌ பெறுவதற்காக தேவன்‌ தான்‌ 
தேர்ந்தெடுப்பவர்களைத்‌ தேர்ந்தெடுப்பார்‌. 


He chooses whom He chooses in order that people might say, it cannot be 


through him that this was accomplished, it must be God. 


எனவே, இயேசு நான்கு மீனவர்களைத தேர்ந்தெடுத்தார்‌ 
அவர்‌ வெறுக்கத்தக்க வரி வசூலிப்பவரைத்‌ தேர்ந்தெடுத்தார்‌. 
அவர்‌ ஒரு துரோக பணக்காரரைத தேர்ந்தெடுத்தார்‌ மற்றும்‌ 
மீதமுள்ள பெயர்‌ இல்லை. 


அப்போஸ்தலர்‌ 4:13, பேதுருவும்‌ யோவானும்‌ பேசுகிற 
தைரியத்தை அவர்கள்‌ கண்டு, அவர்கள்‌ 
படிப்பறியாதவர்களென்றும்‌ பேதைமையுள்ளவர்களென்றும்‌ 
அறிந்தபடியினால்‌ ஆச்சரியப்பட்டு, அவர்கள்‌ 
இயேசுவுடனேகூட இருந்தவர்களென்றும்‌ 
அறிந்துகொண்டார்கள்‌. 


அவர்கள்‌ இயேசுவோடு இருந்தார்கள்‌. 


28 


